நரகத்தில்‌ தள்ளப்படுவதைப்‌ 
பார்க்கிலும்‌ 


சகோ.19.அகஸ்டின்‌ ஜெபக்குமார்‌ 


உன்‌ கை உனக்கு இடறல்‌ உண்டாக்கினால்‌, அதைத்‌ தறித்துப்‌ போடு, நீ 


இரண்டு கையுடையவனாய்‌ அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே 
போவதைப்பார்க்கிலும்‌, ஊனனாய்‌ ஜீவனுக்குள்‌ பிரவேசிப்பது உனக்கு 
நலமாயிருக்கும்‌. அங்கே அவர்கள்‌ புழு சாவாமலும்‌ அக்கினி 


அவியாமலுமிருக்கும்‌. உன்‌ கால்‌ உனக்கு இடறல்‌ உண்டாக்கினால்‌ அதைத்‌ 
தறித்துப்போடு, நீ இரண்டு காலுடையவனாய்‌ அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே 
தள்ளப்படுவதைப்‌ பார்க்கிலும்‌, சப்பாணியாய்‌ ஜீவனுக்குள்‌ பிரவேசிப்பது உனக்கு 
நலமாயிருக்கும்‌. அங்கே அவர்கள்‌ புழு சாவாமலும்‌ அக்கினி 
அவியாமலுமிருக்கும்‌. உன்‌ கண்‌ உனக்கு இடறல்‌ உண்டாக்கினால்‌, அதைப்‌ 
பிடூங்கிப்போடு: நீ இரண்டு கண்ணுடையவனாய்‌ நரக  அக்கினியிலே 
தள்ளப்படுவதைப்பார்க்கிலும்‌, ஒற்றைக்‌ கண்ணனாய்‌ தேவனுடைய ராஜ்யத்தில்‌ 
பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும்‌. அங்கே அவர்கள்‌ புழு சாவாமலும்‌ 
அக்கினி அவியாமலுமிருக்கும்‌. மாற்கு 9:43-48 


மேலே நாம்‌ காண்கின்ற இந்த வசனங்கள்‌ யாவும்‌, நன்மையையே செய்கிறவறாய்‌, 
மனதுருகிறவராய்‌ சுற்றித்திரிந்த இயேசுவின்‌ வாயிலிருந்து புறப்பட்ட ஆணித்தரமான 
வார்த்தைகளே. ஒரு முறையல்ல மூன்று முறை நரகத்தின்‌ காரியங்களை திட்டமாக, 
அழுத்தமாக இங்கே இயேசு ஜனங்களுக்குச்‌ சுட்டிக்காட்டுகின்றார்‌. நகரத்தின்‌ அபாயமான 
நிலையை அவர்‌ சுட்டிக்காட்டுவதோடூ நின்றுவிடாமல்‌, உன்‌ கை உனக்கு இடறல்‌ 
உண்டாக்கினால்‌ அதைத்‌ தறித்துப்போடு, உன்‌ கால்‌ உனக்கு இடறல்‌ உண்டாக்கினால்‌ 
அதைத்‌ தறித்துப்போட, உன்‌ கண்‌ உனக்கு இடறல்‌ உண்டாக்கினால்‌ அதைப்‌ 
பிடுங்கிப்போடு என்றும்‌ போதித்தார்‌. நீதிமொழிகளின்‌ புத்தகத்தில்‌ பதினாறு இடங்களில்‌ 
இதைப்‌ பார்க்கிலும்‌ இது நல்லது என்று சாலமோன்‌ இவ்வுலகத்தில்‌ தான்‌ கண்ட 
காரியங்களை நமக்காக எழுதிவைத்திருக்கிறார்‌. தனக்கு முன்னூறு மனைவிகள்‌ மற்றும்‌ 
எழுநூறு மறுமனையாட்டிகள்‌ இருந்தபோதிலும்‌, சண்டையோடூ கூடிய மனைவியோடு 
குடியிருப்பதைக்‌ காட்டிலும்‌, வீட்டின்‌ மூலையில்‌ குடியிருப்பது நல்லது என்றும்‌ 
எழுதிவைத்திருக்கின்றார்‌. 


ஊனம்‌ ஒரு தடையா? 


சீன நாட்டிலே மரியா என்னும்‌ பேருடைய ஒரு பெண்‌ உண்டு. இவளது 
வாழ்க்கையைப்‌ பற்றிய வீடியோவை நான்‌ பார்த்துக்கொண்டிருந்தேன்‌. இவளது தந்தை ஓர்‌ 
காவல்‌ துறை உயர்‌ அதிகாரி. இவள்‌ பிறந்தபோது அவளுக்கு இரண்டு 
கைகளுமில்லாதவளாகவே பிறந்தாள்‌. அதுமாத்திரமல்ல, ஒரு காலிலும்‌ பாதிதான்‌ உண்டு. 
அவள்‌ பிறந்தபோது அவளது பெற்றோர்‌, 'எங்களை நேசிக்கும்‌ தேவன்‌ எங்களுக்கு ஏன்‌ 
இந்தக்‌ குழந்தையைத்‌ தந்தார்‌' என்று கண்ணீர்‌ வடித்து அழுதார்கள்‌. அவள்‌ கர்ப்பத்தில்‌ 


இருந்தபோதே அவளுடைய தாயார்‌ மருத்துவ பரிசோதனைக்காகச்‌ சென்றபோது, குழந்தை 
இப்படிப்பட்ட நிலையில்தான்‌ பிறக்கும்‌ என்று மருத்துவர்கள்‌ தெரிவித்தனர்‌. வெளிநாடூகளில்‌ 
குழந்தை கருவில்‌ இருக்கும்போதே அதனைப்‌ பரிசோதனை செய்து, அது ஊனமுடனோ, 
அல்லது உடல்‌ நலக்குறைவுடனோ காணப்படுமாயின்‌ உடனே அதை அழித்துவிடுகின்ற 
(abortion) கொன்றுவிடுகின்ற பழக்கம்‌ வேகமாகப்‌ பரவி வருகின்றது. அப்படிச்‌ 
செய்வோரைக்‌ கேட்டால்‌ இது ஓர்‌ கருணைக்‌ கொலைதான்‌ (Mercy killing) என்றே 
சொல்லுவார்கள்‌. கருக்கலைப்பு தவறல்ல, என்று போதிக்கின்ற போதகர்களும்‌, 
மருத்துவர்களும்‌ இன்றய நாட்களில்‌ உலகத்தில்‌ அதிகம்‌. இந்தியாவிலும்‌ இப்படிப்பட்ட 
கொலையை அனுமதிக்க வேண்டும்‌ என்று ஆர்ப்பாட்டங்கள்‌ நடந்துவருகின்றன, இதை 
பராளுமன்றத்தில்‌ தீர்மானமாக கொண்டுவருவதற்கு மந்திரிகளும்‌ முயற்சிசெய்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்ட நேரத்தில்‌ நாம்‌ எப்படி செயல்படவேண்டும்‌. பாராளுமன்றத்தில்‌ 
கிறிஸ்துவர்களாயிருப்போர்‌ வேதத்திற்கு விரோதமானவைகளை எதிர்க்கும்‌ துணிச்சல்‌ 
பெறவேண்டும்‌. 


கையில்லாத ஓர்‌ குழந்தை பிறக்கப்போகின்றது என்று கருவிலேயே மருத்துவர்கள்‌ 
கண்டுபிடித்துச்‌ பெற்றோர்களுக்குச்‌ சொன்னபோதும்‌, அதைத்‌ தாங்குவதற்குப்‌ பலன்‌ 
இல்லாமலிருந்தபோதும்‌ கூட, கர்த்தர்‌ ஒருபோதும்‌ தீமையே செய்யாத தேவன்‌, எனவே, 
ஏதோ நன்மைக்காகவே இதைச்‌ செய்யப்‌ போகின்றார்‌ என்ற எண்ணத்தில்‌ அக்குழந்தையை 
அவர்கள்‌ ஏற்றுக்கொண்டார்கள்‌. தேவனிடத்தில்‌ அன்புகூறுகிறவர்களுக்கு சகலமும்‌ 
நன்மைக்கேதுவாகவே நடைபெறும்‌ என்ற நம்பிக்கையில்‌, மூன்று வயதிலேயே அந்த 
காவல்‌ துறை அதிகாரி அக்குழந்தையை நீச்சல்‌ குழத்திற்கு எடுத்துச்சென்றார்‌. 18 வது 
வயதிலே அந்த மகள்‌ உலகச்‌ சாம்பியன்‌ பட்டத்தைத்‌ தட்டிச்சென்றாள்‌. சிறு வயதிலேயே 
கிறிஸ்துவை அவள்‌ ஏற்றுக்கொண்டதோடு, நன்றாக பாடும்‌ கிருபைகளையும்‌ கர்த்தர்‌ 
ஈவாகக்‌ கொடுத்திருந்தார்‌. அதுமாத்திரமல்ல, இரண்டு கால்களால்‌ அவள்‌ keyboard 
வாசிக்கின்றாள்‌, 1181௦ வாசிக்கின்றாள்‌, இரண்டு கால்களால்‌ சமைக்கின்றாள்‌, 120 கி.மி 
வேகத்தில்‌ கார்‌ ஓட்டூகின்றாள்‌, ஓவியம்‌ வரைகின்றாள்‌. தன்னிடத்தில்‌ கேள்விகளைக்‌ 
கேட்போரிடம்‌, “பரலோகம்‌ போவதற்கு கைகள்‌ அவசியமில்லை என்று இயேசுவே 
சொல்லியிருக்கிறார்‌', என்றே பதிலளித்தாள்‌. அவள்‌ வாலிபப்‌ பெண்ணாக மாறியபோது, 
“எனக்குத்‌ தந்தவைகளை உலகம்‌ முழுவதும்‌ சுவிசேஷம்‌ சொல்லுவதற்கென்று 
உபயோகப்படுத்துவேன்‌' என்று சொல்லி ஜெபிக்கத்‌ தொடங்கினாள்‌, அத்தோடு கூட ஒரு 
நல்ல கணவனும்‌ வேண்டும்‌ என்றும்‌ ஜெபித்தாள்‌. அவளது வேண்டுதலின்படியே தேவன்‌ 
ஒரு கணவனைக்‌ கொடுத்தார்‌, அவர்‌ நன்றாக கிட்டார்‌ வாசிப்பார்‌, இவள்‌ பாடுவாள்‌, 
இப்படியாக இன்று சீனாவிலே கர்த்தருடைய ஊழியத்தைச்‌ செய்கின்ற நல்ல தம்பதிகளாக 
கர்த்தர்‌ அவர்களை மாற்றிவிட்டார்‌. 


நமக்குத்‌ தேவன்‌ தந்தவைகளைக்‌ கொண்டே தேவனுக்கு பிரயோஜனப்பட நாம்‌ 
கற்றுக்கொண்டால்‌, தேவன்‌ நம்மைக்‌ கொண்டு பெரிய காரியங்களைச்‌ செய்யமுடியும்‌. 
இடறலுண்டாக்கும்‌ கையுடையவனாய்‌, இடறலுண்டாக்கும்‌ காலுடையவனாய்‌, 
இடறலுண்டாக்கும்‌ கண்ணுடையவனாய்‌ காணப்படும்‌ மனிதன்‌ நித்திய ஜீவனுக்குள்‌ 
பிரவேசிக்க முடியாது. நரகத்தில்‌ தள்ளப்படுவதைக்‌ காட்டிலும்‌, ஊனனாய்‌ பரலோகத்தில்‌ 
பிரவேசிப்பது நல்லதல்லவா. நரகத்தை சரியாக அநேகர்‌ புரிந்துகொள்ளாததினாலேயே 
இன்று அநேக ஜனங்களுக்கு மிஷனெரிப்‌ பணியைக்‌ குறித்த தரிசனமுமில்லை. 
நரகத்தைக்குறித்து இந்த உலகத்திற்கு தெளிவான செய்தியையும்‌ சத்தியத்தையும்‌ 
போதித்தது இயேசு மாத்திரமே. புறமத ஜனங்கள்‌ நரகத்தைக்‌ குறித்து பேசுவார்கள்‌, 
ஆனால்‌ அவர்களது போதனைகளில்‌ நரகத்திற்கு எந்த இடமுமில்லை. அவர்களின்‌ 
நம்பிக்கை எல்லாம்‌ பிறவிக்கடனைப்‌ பற்றியதே. பல ஆயிரம்‌ ஜென்மங்கள்‌ எடுக்கவேண்டும்‌ 
என்று அவர்கள்‌ நினைக்கின்றார்கள்‌. இறைவனால்‌ முன்குறிக்கப்பட்டவர்களே, 
மோட்சத்திற்கும்‌, நரகத்திற்கும்‌ அனுப்பப்படுகின்றார்கள்‌ என்று முஸ்லீம்கள்‌ நம்புகின்றனர்‌. 
நான்‌ நரகம்‌ போவேனா, அல்லது மோட்சம்‌ போவேனா என்பது அவர்களுக்கே 


தெரிவதில்லை, அது அல்லாவின்‌ கைகளில்‌ என்று அவர்கள்‌ நம்பிக்கை கொள்கின்றனர்‌. 
இஸ்லாம்க்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அழித்தால்‌ உனக்கு பரலோகத்தில்‌ 
இடமுண்டு என்பது அவர்களது போதனை. இரட்சிப்பைக்‌ குறித்து எனக்குச்‌ சொல்லுங்கள்‌ 
என்று முகமது நபியின்‌ மகள்‌ அவரிடமே கேட்டபோது, “அது எனக்கே தெரியாது, அது 
அல்லாவின்‌ கையிலுள்ளது' என்றே அவர்‌ பதிலலித்தார்‌. 


சத்திய வேதம்‌ ஒன்றே நரகத்தைப்‌ பற்றி தெளிவாகச்‌ சொல்லுகின்றது. ஆனாலும்‌ 
நரகத்தைப்‌ பற்றி இன்னமும்‌ பலருக்குத்‌ தெளிவாக தெரிவதில்லை. என்னுடைய பாட்டி 
நான்‌ சிறுவனாயிருந்தபோது “பாவத்தின்‌ பலன்‌ நரகம்‌' என்ற பாட்டை எனக்குச்‌ 
சொல்லிக்கொடுத்தார்கள்‌. 


பயப்படுகிறவர்களும்‌, அவிசுவாசிகளும்‌, அருவருப்பானவர்களும்‌, 
கொலைபாதகரும்‌, விபசாரக்காரரும்‌, சூனியக்காரரும்‌, விக்கிரகாராதனைக்காரரும்‌, 
பொய்யர்‌ அனைவரும்‌ இரண்டாம்‌ மரணமாகிய அக்கினியும்‌ கந்தகமும்‌ எரிகிற 
கடலிலே பங்கடைவார்கள்‌ என்றார்‌. வெளி 21:8 


ஜீவபுஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாகக்‌ காணப்படாதவனெவனோ அவன்‌ 
அக்கினிக்கடலிலே தள்ளப்பட்டான்‌. வெளி 20:15 


இப்படிப்பட்ட ஜனங்கள்‌ இரவும்‌ பகலும்‌ நரகத்திலே வாதிக்கப்படுவார்கள்‌. சாத்தானுடைய 
தொழில்‌ ஜனங்களை மோசம்போக்குவதே. தன்னை ஜனங்கள்‌ வணங்கவேண்டும்‌ என்பதே அவனது 
பிரதான நோக்கம்‌. எனவே சாத்தானுக்கு இப்படிப்பட்ட நரகம்‌ தேவையே. ஜனங்களை 
மோசம்போக்கும்‌ அந்திக்கிறிஸ்துவுக்கும்‌ நரகம்‌ தேடைய. ஜனங்களை மோசம்போக்குகின்ற எவரும்‌ 
அவ்விடத்திற்குச்‌ செல்வது சரியே. கள்ளத்‌ தீர்க்கதரிசிகளும்‌ நரகத்தில்‌ 
தள்ளப்படவேண்டியவர்களே. ஆனால்‌ பயப்படுகிறவர்களும்‌, அவிசுவாசிகளும்‌, 
அருவருப்பானவர்களும்‌, விபச்சாரக்காரரும்‌, சூனியக்காரரும்‌, பொய்யர்‌ அனைவரும்‌ நரகத்திற்கே 
தள்ளப்படூவார்கள்‌ என்றும்‌ வேதம்‌ எச்சரிக்கின்றது. நாள்‌ பார்க்கின்ற கிறிஸ்தவர்களும்‌, வெள்ளைச்‌ 
சேலை கட்டிக்கொண்டு யாராவது எதிரில்‌ வந்தால்‌, பல்லி சத்தமிட்டுவிட்டதால்‌, பூனை குறுக்கே 
வந்துவிட்டதால்‌ சகுணம்‌ பார்க்கின்ற கிறிஸ்தவர்களும்‌ பரலோகத்தில்‌ பங்கடைய முடியாது. 


ஜீவ புத்தகத்தில்‌ பேரெழுதப்படாதவர்களும்‌ அக்கினிக்‌ கடலிலேயே தள்ளப்பட்டார்கள்‌. 
துன்மார்க்கர்கள்‌ மாத்திரமல்ல சன்மார்க்கமாய்‌ வாழுவோரும்‌ நரகத்தில்‌ தள்ளப்படூகின்ற அபாயம்‌ 
உண்டு. இயேசு கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ கழுவப்பட்டு ஜீவ புத்தகத்தில்‌ பேரெழுதப்படாமல்‌ 
காணப்படும்‌ ஜனங்கள்‌ பரலோகத்தில்‌ பிரவேசிக்க வாய்ப்பே இல்லை. உமது நாமத்தினாலே 
நாங்கள்‌ பிசாசுகளை விரட்டினோம்‌ என்று சொன்ன சீஷர்களைப்‌ பார்த்து, “ஆகிலும்‌ ஆவிகள்‌ 
உங்களுக்குக்‌ கழ்ப்படிகறதற்காக நிங்கள்‌ சந்தோஷப்படாமல்‌, உங்கள்‌ நாமங்கள்‌ 
பரலோகத்தில்‌ எழுதியிருக்கிறதற்காகச்‌ சந்தோஷப்படுங்கள்‌' (லூக்கா 10:20) என்றே இயேசு 
கூறினார்‌. எனவே, சாராள்‌ நவரோஜி அவர்கள்‌ தனது பாடலிலே துன்மார்க்கரெல்லாம்‌ எல்லாம்‌ 
சன்மார்க்கரோடே தேவ கோபாக்கினையடைவார்கள்‌' என்று பாடினார்கள்‌. கல்வாரி சிநேகத்தைக்‌ 
குறித்த ஆழங்கள்‌ இன்னும்‌ ஜனங்களுக்குச்‌ சொல்லப்படவில்லை, நரகத்தைக்‌ குறித்த தரிசனங்கள்‌ 
இன்னும்‌ ஜனங்களின்‌ கண்களின்முன்‌ வரவில்லை. இதனாலேயே இன்று ஜனங்களுக்குள்‌ மிஷனெரி 
தரிசனங்கள்‌ இல்லை. “Sinners in the hands of the angry God’ என்ற பிரசங்கத்தை மேலைநாட்டைச்‌ 
சேர்ந்த ஓர்‌ ஊழியர்‌ செய்தபோது. அது ஐரோப்பாவில்‌ மிகப்பெரிய மிஷனெரி தாகத்தை 
உண்டாக்கியது. அதுவே ஐரோப்பாவின்‌ அநேக மிஷனெரி ஸ்தாபனங்கள்‌ தாய்ப்‌ பிரசங்கம்‌. 
நம்முடைய இனத்தாரும்‌, ஜனத்தாரும்‌ நமது மாநிலத்தில்‌ உள்ளோரும்‌ நரகத்தில்‌ தள்ளப்பட்டு 
வேதனையை அனுபவிக்கும்போது, பரலோகத்தில்‌ இருக்கின்ற நம்மைப்‌ பார்த்து கை நீட்டி 
நீங்களே பாடினீர்கள்‌, இரட்சிப்பை உங்களுக்கே சொந்தமாக்கிக்கொண்டீர்கள்‌' என்று 
வேதனையோடு சொல்லுவார்களென்றால்‌, பரலோகத்திலும்‌ நாம்‌ கண்ணீர்‌ விடவேண்டிய நிர்ப்பந்தம்‌ 
ஏற்பட்டுவிடும்‌. அதனாலேயே “தேவன்தாமே அவர்கள்‌ கண்ணீர்‌ யாவையும்‌ துடைப்பார்‌' என்று 
எழுதப்பட்டிருக்கின்றது. 


ஆத்துமாக்களை அழிக்க 
அதிகாரமில்லாத மனிதர்கள்‌ 


நான்‌ உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள்‌ வெளிச்சத்திலே 
சொல்லுங்கள்‌, காதிலே கேட்கிறதை நீங்கள்‌ வீடுகளின்மேல்‌ 
பிரசித்தம்பண்ணுங்கள்‌. ஆத்துமாவைக்‌ கொல்ல வல்லவர்களாயிராமல்‌, சரீரத்தை 
மாத்திரம்‌ கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள்‌ பயப்படவேண்டாம்‌, ஆத்துமாவையும்‌ 
சரீரத்தையும்‌ நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படூங்கள்‌. மத்தேயு 10:27,28 


ஆத்துமாக்களைக்‌ கொல்ல வல்லமையில்லாத ஜனங்களுக்கு பயப்படவேண்டாம்‌ 
என்றே இயேசு போதித்தார்‌. பீஹாரிலுள்ள லோகர்தஹா என்னும்‌ மாவட்டத்திலுள்ள பல்சரி 
என்னும்‌ கிராமத்தில்‌ நடந்த கூட்டத்தில்‌ மூன்று நாட்கள்‌ பிரசங்கிக்கும்படியாக நான்‌ 
சென்றிருந்தேன்‌. அங்கு உள்ள சபையில்‌ ஆதிவாசி ஜனங்களே நிறைந்திருந்தார்கள்‌. 
அப்போது அந்த சபையின்‌ ஜனங்களுக்கு “உங்களைச்‌ சுற்றியிருக்கும்‌ ஜனங்களுக்கு 
நீங்களே பொறுப்பு, உங்களுடை செலவிலேயே மூன்று நாட்கள்‌ கூட்டங்களை 
நடத்துவீர்களென்றால்‌ நான்‌ உங்களுக்கு வேண்டிய உதவிகளைச்‌ செய்வேன்‌' என்று 
சவால்‌ கொடூத்தேன்‌. அவர்கள்‌ உற்சாகமடைந்து சுவிசேஷப்‌ பணியினைச்‌ செய்யத்‌ 
தொடங்கினார்கள்‌. பக்கத்திலுள்ள ஓர்‌ கிராமத்தில்‌ ஒரே ஒரு விசுவாசியின்‌ குடும்பம்‌ 
இருந்தது. பக்கத்திலுள்ள கிராமங்களுக்கு நடுவான ஓர்‌ இடத்தை சுத்தம்‌ செய்து 
சுவரொட்டிகளை அச்சடித்து கூட்டத்திற்கான ஏற்பாடுகளைச்‌ செய்துகொண்டிருக்கும்‌ 
வேளையிலே, சில சமுக விரோதிகள்‌ திரண்டு வந்து இங்கே நீங்கள்‌ கூட்டம்‌ 
நடத்தக்கூடாது என்று எச்சரித்தார்கள்‌. வேறு வழியில்லாமல்‌ விசுவாசியின்‌ வீட்டின்‌ முன்‌ 
இருந்த ஓர்‌ திறந்தவெளி மைதானத்திலே கூட்டம்‌ நடத்தினார்கள்‌. மலையிலுள்ள 
வியாதியஸ்தர்களை கூடையில்‌ வைத்து தூக்கிக்கொண்டுவந்திருந்தார்கள்‌. முதல்‌ நாள்‌ 
கூட்டத்தில்‌ சுவிசேஷம்‌ பிரசங்கிக்கப்பட்டது, சில வியாதியஸ்தர்கள்‌ சுகமானார்கள்‌ கூட்டம்‌ 
முடிந்ததும்‌, நாளைய தினமும்‌ இக்கூட்டம்‌ உண்டு என்று அறிவித்துவிட்டு நடத்தியவர்கள்‌ 
அந்த விசுவாசியின்‌ வீட்டிலேயே தூங்கிவிட்டார்கள்‌. அப்போது, இரவு சுமார்‌ பன்னிரெண்டு 
மணிக்கு, சமூக விரோதிகள்‌ சிலர்‌ கைகளில்‌ எரியும்‌ பந்தங்களோடுூ அந்த விசுவாசியின்‌ 
வீட்டை நோக்கி வந்தார்கள்‌. வீட்டைச்‌ சுற்றிலும்‌ நின்று சத்தமிட்டார்கள்‌, அத்தோடு கூட 
அந்த வீட்டைச்‌ சுற்றிலும்‌ இருந்த வைக்கோல்‌ போர்களை எடூத்து அந்த வீட்டின்மேல்‌ 
போட்டு அவர்களை எரித்துவிட முயற்சி செய்தனர்‌. அப்போது வீட்டை விட்டு வெளியே 
வந்த சிலரை ஆதிவாசிகள்‌ உபயோப்படுத்துகின்று கோடாரியினால்‌ வெட்டினார்கள்‌. 
வெட்டப்பட்ட ஒரு மனிதனின்‌ பெயர்‌ மங்கள்‌ பன்னா. அவரது தலை இரண்டாக 
வெட்டப்பட்டு மூலை வெளியே விழுந்தது. அரசாங்க அதிகாரிகளான மற்ற இருவரும்‌ 
அவர்களால்‌ அடிக்கப்பட்டபோது அவர்களது கைகள்‌ செயலற்றவைகளாக மாறிவிட்டது. 
பின்பு செத்து விழுந்த மனிதனின்‌ இரத்தத்தை எடுத்து தங்கள்‌ தெய்வங்களுக்கு 
செலுத்தும்படியாக சென்றுவிட்டார்கள்‌. இறந்துபோன மனிதனுக்கு அடக்க ஆராதனையும்‌ 
அங்கேயே நடத்தப்பட்டது. இன்றைக்கு இந்த வழக்கிலே ஏழு பேர்‌ சிறையிலே ஆயுள்‌ 
தண்டனையை அனுபவித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. இந்த சம்பவம்‌ நடந்தபோது நான்‌ 
வெளிநாட்டில்‌ இருந்தேன்‌. தலைவர்களில்‌ சிலரை அந்த இடத்திற்கு அனுப்பினே, அவர்கள்‌ 
சென்று வந்து, “அண்ணன்‌ நாங்கள்‌ இப்படிப்பட்ட பெண்ணைப்‌ பார்த்ததில்லை, தன்னுடைய 
கணவன்‌ இரண்டு பெண்‌ பிள்ளைகள்‌ மற்றும்‌ இரண்டு ஆண்‌ பிள்ளைகள்‌ ஆக நான்கு 
பிள்ளைகளை விட்டுச்‌ சென்றிருந்தும்‌, கல்லறைத்‌ தோட்டத்திலே வந்து வேதத்தைத்‌ 
திறந்து “ஆத்துமாவைக்‌ கொல்ல வல்லவர்களாயிராமல்‌, சரீரத்தை மாத்திரம்‌ 
கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள்‌ பயப்படவேண்டாம்‌” என்ற வசனத்தை வாசித்ததோடு, “என்‌ கணவர்‌ 
இங்கே விதையாகியிருக்கிறார்‌, இந்த மாவட்டம்‌ நிச்சயம்‌ அசையும்‌' என்று வாசித்தபோது நாங்கள்‌ 
அதிர்ந்துபோனோம்‌ என்று சொன்னார்கள்‌. இன்று அந்த இடத்தில்‌ நான்கு சபைகள்‌ உண்டு. இந்த 
பெண்ணின்‌ வைராக்கியம்‌ அந்த ஏழு கொலையாளிகளையும்‌ ஆண்டவருக்குச்‌ சொந்தமாக்கிவிட்டது. 


நரகத்தைக்குறித்தும்‌, நரகத்தில்‌ தள்ள வல்லவராயிருக்கிறவரைக்குறித்தும்‌ நமக்கு 
தைரியம்‌ இருக்குமானால்‌ அது நம்மை போர்வீரர்களாக மாற்றிவிடும்‌. மரணம்‌ நம்மை அசைக்க 
முடியாது. நரகத்தின்‌ வேதனையை உணர்ந்தோர்‌ சும்மாயிருப்பாரோ? 


சென்னையிலே ரவுடியாக வாழ்ந்த ஓர்‌ மனிதன்‌, அவன்‌ மற்றவர்களுக்கு கூலிப்படையாக 
செயல்பட்டூவந்தான்‌. 1. நோய்‌ தன்னைப்‌ பாதித்தபோது தாம்பரத்திலுள்ள ஓர்‌ மருத்துவமனையில்‌ 
போய்ச்‌ சேர்ந்தான்‌, அங்கு பணிபுரியும்‌ ஒருவரின்‌ மூலம்‌ சுவிசேஷத்தைக்‌ கேள்விப்பட்டபோது, 
கிறிஸ்துவை விசுவாசித்தான்‌, மருத்துவமனையை விட்டு வெளியே வந்தபோது தன்‌ பெரை ஜார்ஜ்‌ 
முல்லர்‌ என்று மாற்றிக்கொண்டான்‌. ஒரு நாள்‌ சென்னையில்‌ நடந்த ஓர்‌ கூட்டத்தில்‌ பீஹாரின்‌ 
அவலநிலையை நான்‌ சொல்லிக்கொண்டிருந்தபோது, ஏங்கி ஏங்கி அழுததோடு பீஹாருக்கு 
என்னையும்‌ கூட்டிக்கொண்டு போங்கள்‌ என்று சொன்னான. என்னை அப்பா என்னும்‌ என்‌ 
மனைவியை அம்மா என்றுமே அவன்‌ கூப்பிடுவது வழக்கம்‌. பீஹாருக்கு அவன்‌ வந்தபோது 
அங்குள்ள காலநிலைகள்‌ அவனுக்கு ஒத்துவரவில்லை, மிகவும்‌ பலவீனமாக மாறிவிட்டான்‌. 
என்னுடைய மனைவி அவனுக்கென்று பிரத்தியேகமாக முட்டை வாங்கி வைத்திருப்பாள்‌, ஆனால்‌ 
அவனோ எனக்கு முட்டை கொடுக்கிறீர்கள்‌ அப்பாவுக்கு முட்டை இல்லையா என்று சொல்லி 
முரட்டாட்டம்‌ பண்ணுவான்‌. ஒருநாள்‌ நான்‌ ஊழியத்தை முடித்து விட்டு வீட்டிற்கு வந்தபோது, 
அவனை எங்கே என்று கேட்டேன்‌, ஜெபித்துக்கொண்டிருக்கிறான்‌ என்று என்‌ மனைவி சொன்னாள்‌, 
நான்‌ எனக்கு சாப்பாடு கொடு என்று என்‌ மனைவியிடம்‌ சொல்லிவிட்டு சாப்பிட அமர்ந்தேன்‌. 
அப்போது அவனைச்‌ சென்று பார்தபோது, மூர்ச்சித்துக்‌ கிடந்தான்‌ அவனைத்‌ தூக்கி அவனுக்கு 
சூடூண்டாக்க நான்‌ முயற்சித்தேன்‌. அப்போது அவன்‌ அப்பா என்னை காப்பாற்றுங்கள்‌ என்று கதற 
ஆரம்பித்தான்‌, அவனது கண்‌ திறந்திருந்தது ஆனால்‌ பார்க்க கண்களிலோ ஒளியில்லை, ஒரு 
கையில்‌ வேதத்தையும்‌ இன்னொரு கையில்‌ என்னையும்‌ பிடித்துக்கொண்டு சாத்தானே இப்போது 
வா என்று சவாலிட்டான்‌. அவன்‌ சரியானபோது, அவனிடம்‌ என்ன நடந்தது என்று கேட்டேன்‌, 
அவன்‌, அம்மா என்னை திட்டினார்கள்‌ எனவே அப்பா அம்மா என்னை தனியே விட்டூவிட்டு 
போய்விட்டீர்களே என்று அழுதேன்‌ அப்போது இரண்டு பிசாசுகள்‌ அம்மா ரூபத்திலும்‌, அப்பா 
ரூபத்திலும்‌ வந்து என்‌ கைகளைப்‌ பிடித்து கூட்டிக்கொண்டு போனது. அவைகள்‌, நீ 
நிஸ்தவனாகாதே என்று நான்‌ சொன்னேன்‌, கிறிஸ்தவர்கள்‌ இப்படித்தான்‌ உன்னை 
£டுபடூத்துவார்கள்‌ என்று சொன்னபோது, அவைகள்‌ பிசாசுகள்‌ என்று அறிந்துகொண்டேன்‌. அந்த 
சாசுகள்‌ இவனைத்‌ தூக்கி நரகத்திலே போடப்போயின, அங்கே பாதாளத்தில்‌ அக்கினி 
ரிந்துகொண்டிருந்தது அத்தோடு வராதே, வராதே நாங்கள்‌ தெரியாமல்‌ வந்துவிட்டோம்‌ என்ற 
த்தத்தை அவன்‌ கேட்டான்‌. ஒரு நாள்‌ காலையிலே என்னிடத்தில்‌ வந்து, அப்பா நவாதா என்னும்‌ 
௫ மாவட்டம்‌ இருக்கிறது, அங்கே ஒரு ஊழியமும்‌ இல்லை நான்‌ அங்கே போகவேண்டும்‌ என்று 
ர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்று சொன்னான்‌. நான்‌ நீ பலவீனமானவன்‌ போகவேண்டாம்‌ என்று 
சொன்னேன்‌, அவனோ கேட்கவில்லை. கோபத்தோடு கூட சென்னைக்கு வந்தான்‌ அங்கு சில 
ஜெபிப்போரின்‌ உதவியோடு நவாதாவுக்கு வந்தான்‌. வந்தபின்பு “ அப்பா நான்‌ நவாதாவுக்கு 
வந்துவிட்டேன்‌' என்று சொன்னான்‌. பலமுறை கள்ளர்கள்‌ அவனை அடித்தார்கள்‌, இரண்டு முறை 
அவனது மோட்டார்‌ சைக்கிளை அடித்து நொறுக்கிவிட்டுப்‌ போய்விட்டார்கள்‌. 
விரைத்துப்போய்விடுவான்‌, அப்போது பக்கத்தில்‌ இருந்தவர்கள்‌ தீயைக்‌ கொழுத்தி அவனுக்கு 
சூடூண்டாக்குவார்கள்‌. அவர்கள்‌ என்னிடம்‌ இவனை தமிழ்நாட்டிற்கு போய்விடச்‌ சொல்லுங்கள்‌ என்று 
கேட்டார்கள்‌. நான்‌ அவனது கையைப்‌ பிடித்துக்கொண்டு, மூர்த்தி உன்னால்‌ குளிர்‌ 
தாங்கமுடியவில்லை நீ தமிழ்நாட்டிற்குப்‌ போய்விடு என்று சொன்னபோது, அவனோ, “அப்பா, நான்‌ 
நரகத்தைப்‌ பார்த்தவன்‌, நீங்களா என்னை தமிழ்நாட்டிற்குப்‌ போய்விடு என்று சொல்லுகிறீர்கள்‌' 
என்று சொன்னான்‌. அதற்குப்பின்‌ என்னால்‌ பேச முடியவில்லை. அவனுடைய ஊழியத்தினால்‌ 
கஸ்தூரிபிஹா என்னுமிடத்தில்‌ மாவட்டத்தில்‌ முதல்‌ ஆலயம்‌ எழும்பியது. ஆனால்‌, பலவீனம்‌ 
அவனைத்‌ தாக்கத்‌ தாக்க ஒருநாள்‌ தான்‌ நேசித்தவரும்‌ சேவித்தவருமான இயேசுவின்‌ 
பாதத்தண்டை போய்ச்‌ சேர்ந்துவிட்டான்‌. பிஹாரிலேயே அடக்கம்‌ பண்ணப்பட்டான்‌. 


i) 


௮ பட 


ஐ 


நரக வழியில்‌ செல்லும்‌ மாந்தர்களை திருப்பவேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. 
சன்மார்க்கமும்‌, துன்மார்க்கனுக்கும்‌ ஒரே நீதி. 


நரக வழி செல்லும்‌ மாந்தர்கள்‌ 


